Kerala Gazette No. 39 dated 3rd October, 2017. 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


ES 


GOVERN 


102 பல் 


கலை 


WIMENT OF 


ONOMOBI 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 17610 / ச . இ . பி . 1/ 2016 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , - 

: 2016 நவம்பர் 29 

1192 விருச்சிகம் 14/ 
1938 அக்ரஹாயனம் 8 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 நவம்பர் 28ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 22 


2016 - ன் கேரள அறநிலைய பணி தேர்வு 

வாரியச் (திருத்த ) சட்டம் 
2015 - ன் கேரள அறநிலைய பணி தேர்வு வாரியச் சட்டத்தை திருத்தம் 
செய்வதற்கான ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2015 - ன் கேரள அறநிலைய பணி தேர்வு வாரியச் சட்டம் 
இதன் பிறகு தோன்றும் தேவைகளுக்காகத் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதனால் ; 


G . 3/ 2017 /S - 24 . 


13 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமியற்றப்படுகிறது : 

1 . சுருக்கத் தலைப்பும் தொடக்கமும். - (1) இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள 
அறநிலைய பணி தேர்வு வாரியச் (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 


2 . பிரிவு ( 3)- ல் திருத்தம் - 2015 - ன் கேரள அறநிலைய பணிதேர்வு வாரிய 
சட்டம் ( 2015- ன் 16 ) (இதன் பிறகு முதன்மைச்சட்டம் என்று அழைக்கப்படும் ) 
பிரிவு 3- ன் துணைப்பிரிவு ( 3)- க்கு பதிலாக துணைப்பிரிவு சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது , 

“(3) வாரியத்தில் அரசு பரிந்துரை செய்த இந்து மதத்தில் உட்பட்டதும் 
தெய்வ நம்பிக்கை மற்றும் கோவில் ஆச்சாரங்களில் நம்பிக்கை உடையவர் 
களுமான தலைவரும் இரண்டு உறுப்பினர்களும் இருக்கவேண்டும் . மாவட்ட 
நீதிபதியாக இருப்பவர் அல்லது இருந்தவர் அல்லது மாவட்ட நீதிபதியாக 
நியமனம் செய்யத் தகுதியுடையவரான ஒருவரைத் தலைவராக நியமிக்க 
வேண்டும் . உறுப்பினர்களில் ஒருவர் மகளிராகவும் ஒருவர் அட்டவணை ஜாதி 
அல்லது பழங்குடி கோத்திர வர்க்கத்தில் உட்பட்டுள்ள ஒருவராகவும் இருக்க 
வேண்டும் . உறுப்பினர்கள் , தொழில் தொடர்பான அல்லது சேவைத் 
தொடர்பான அல்லது ஆட்சி தொடர்பான விஷயங்களைக் கையாளுவதில் 
அனுபவம் உடையவராக இருக்கவேண்டும் . 


3 . பிரிவு 5 - ல் திருத்தம் .-- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 5 - ல் துணைப்பிரிவு 
(1)-க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது , -- 


" ( 1 ) தலை வரும் பிற உறுப்பினர்களும் , அவர்கள் அலுவலகப் 
பொறுப்பேற்கும் நாள் முதல் மூன்று ஆண்டுக்காலம் பூர்த்தி செய்யும் வரை 
அலுவலகப்பதவியை வகிக்கலாம் . ” ; 


4 . பிரிவு 8- ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தில் பிரிவு 8- ன் துணைப்பிரிவு 
( 4) - ல் நான்கு என்கிற வார்த்தைக்குப் பதிலாக " இரண்டு " என்னும் வார்த்தை 
சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


5 . வாரியத்தில் தற்போதுள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 
தொடர்பான சிறப்பு நிபந்தனை. - முதன்மைச் சட்டத்திற்கு எதிராக எது 
எவ்வாறு இருப்பினும் , வாரியத்தின் தற்போதைய தலைவரும் உறுப்பினர்களும் 
2016 - ன் கேரளா அறநிலைய பணி தேர்வு வாரிய (திருத்த ) சட்டத்தின் 
தொடக்க நாள் முதல் அவ்வாறுள்ள அலுவலகம் பதவியில் இல்லாதவர் 
களாகிறார்கள் . 


14 


